தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ .2 . 40 காசு . 


எடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே 


யே வெல்லும் 


எண் 40] | 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 13 , 2010 
புரட்டாசி 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 444) ன்கீழ் செயல்படாத சங்கங்களை 
சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் . 575 / 42/ 2010.) 
1975 - ம் வருட சங்கங்களின் பதிவுச் சட்டம் தமிழ்நாடு சட்டம் 27 /1975 பரிவு 44(4) ன்கீழ் அனுப்பப்படும் அறிவிப்பானது தமிழ்நாடு 
சங்கப் பதிவுச் சட்டப் பிரிவு 16(3)(b ) - ன் கீழ் பின்வரும் சங்கங்கள் 3 நிதியாண்டுகளுக்கும் மேலாக அளிக்காததால் 3 மாதங்கள் 
அவகாசமளித்து , 44( 3) (b) ன்படி 24 - 2 - 2010 - ல் பதிவஞ்சலில் ஆண்டறிக்கைகளை தாக்கல் செய்திடக் கோரி அறிவிப்பு அனுப்பியும் 
சங்கத்தினரிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படாததால் இச்சங்கங்களை சங்கச் சட்ட பிரிவு 44(4) ன்கீழ் செயல்படாத சங்கங்களாகக் 
கருதி சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்து ஆணையிடப்படுகிறது . 

இவ்வறிவிப்பு அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து ஓராண்டுக்குள் பதிவுத்துறைத் தலைவரிடம் முறையீடு செய்யலாம் . அவ்வாறு 
பதிவுத்துறைத் தலைவருக்கு செய்யப்படும் முறையீட்டினை பரிசீலித்து பதிவுத்துறைத் தலைவர் பிறப்பிக்கும் ஆணை சங்கத்திற்கு 
ஆதரவாக இல்லையெனில் பதிவுத்தறைத் தலைவர் ஆணை பிறப்பித்த நாளிலிருந்து 2 மாதத்திற்குள் உரிய நீதிமன்றத்தில் 
மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கப்பதிவு 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
எண் எண் / ஆண்டு 

( 2) 
1/ 2004 

பல்மைரா ஐ .சி . இ . எப் திட்ட பாசன சங்கங்களின் கூட்டமைப்பு . 
2 / 2004 

மரக்காணம் ஒன்றிய உயிர்நீரின இறால் மீன் வளர்ப்பு விவசாயிகள் நலச்சங்கம் . 
5 / 2004 

திண்டிவனம் பல்பொருள் வியாபாரிகள் நலச்சங்கம் . 
6/ 2004 

கானிமேடு நேரு இளைஞர் நற்பணி சங்கம் . 
8 / 2004 

மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் நலச்சங்கம் . 
9/ 2004 

மேல்மலையனூர் ஜேஜே நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் . 
11/ 2004 

கீழ் அருங்குணம் நேரு இளைஞர் நற்பணி மன்றம் . 
12/ 2004 

ஆலம்பூண்டி வ . உ .சிதம்பரனார் நற்பணி மன்றம் . 
14 / 2004 

ஏ. ஜி .பி . நகர் மாமேதை அம்பேத்கார் இளைஞர்கள் நற்பணி மற்றும் சேவை சங்கம் 
15 / 2004 

ஆரோபீச் இ .சி . ஆர் . ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் . 


( 3) 


[ 1 ] 


DTP - VI- 1 (T - Sup.) (40) - 1 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 


16 / 2004 


17/2004 
18/ 2004 
20 /2004 
21/ 2004 


22/ 2004 


23/ 2004 


24 /2004 


25/ 2004 


26 /2004 
27/2004 


28 / 2004 


30 /2004 
31 /2004 
33/2004 / 


34/ 2004 


35 / 2004 
36/2004 


37 / 2004 


பெரும்பாக்கம் அம்பேத்கார் நற்பணி மன்றம் . 
ஒலக்கூர் வட்டம் கரும்பு பயிரிடுவோர் நல பாதுகாப்பு சங்கம் . 
வாஞ்சிநாதன் கிராம இளைஞர்கள் நற்பணி மன்றம் . 
தமிழன் ஆட்டோ ஓட்டுனர் நலச்சங்கம் . 
தந்தை பெயரியார் உடல் ஊனமுற்றோர் நலச் சங்கம் . 
காரட்டை நேரு இளைஞர் நற்பணி மன்றம் . 
நடுக்குப்பம் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் . 
வள்ளலார் சேவை மையம் . 
தாதாபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் . 
கரிப்பாளையம் கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் . 
ஊரல் கிராம மேம்பாட்டுச் சங்கம் . 
மேல் ஒலக்கூர் வீரணாமூர் ஏதாநெமிலி கிராம தரிசு நில மேம்பாட்டுச் சங்கம் . 
எய்யில் தரிசுநில மேம்பாட்டுச் சங்கம் . 
மதிப்பு மிகு விவசாயப் பொருட்கள் உற்பத்தியாளர் சங்கம் . 
திருக்கோயில்கள் சீரமைப்பு மற்றும் மக்கள் நலக்குழு . 
திருவள்ளுவர் நகர் மக்கள் நலச்சங்கம் . 
இரட்டைமலை சீனுவாசன் ஆட்டோ ஓட்டுனர் நலச்சங்கம் . 
மரக்காணம் அனைத்து மினி லோடு கேரியர் ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 

சங்கம் . 
ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் கைங்கர்யா சபா . 
அற்புதம் சேவை சங்கம் . 
Pasumai Organisation . 
புதிய பயணம் கரைக்குழு மன்றம் . 
மல்லாண்டி உழவர் சங்கம் . 
டாக்டர் எம் . ஜி . ஆர் நடைபாதை வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் . 
சிறுவாடி ஆதிதிராவிடர் நல அமைப்பு . 
ஸ்ரீ திருவேங்கிடகிரி கோவிந்த நாமசபா செஞ்சி - திருமலை திருப்பதி புனித 

நடைப்பயணக்குழு . 
திராவிடியன் சங்கம் . 
Community and Education Development Society. 
இந்திரா காந்தி மகளிர் மன்றம் . 
ஸ்ரீ பாதாள பிரத்தியங்கரா தேவி நகர் குடியிருப்போர் நல வாழ்வு மற்றும் பொது நலச் 

சங்கம் . 
திரைப்பட திருட்டு குறுந்தகடு ( விசிடி ) ஒழிப்புச் சங்கம் . 
ஜக்காம்பேட்டை ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் . 
அமரர் மீர்கம்பர் அலி சந்துக் இனாம் இடத்தில் ( மைலம் ரோடில் ) மோட்டார் தொழில் 

புரிவோர் சங்கம் . 
ஸ்ரீ மதர் கல்வி கழகம் . 
திண்டிவனம் சரக்கு தையல் மற்றும் சுமை தூக்குவோர் தொழிலாளர்கள் சங்கம் . 


38 /2004 
39 /2004 


40/ 2004 


41/ 2004 


42 / 2004 


43 /2004 
44/ 2004 


45/ 2004 


46/2004 / 


47 /2004 


48/2004 


49/ 2004 


50/ 2004 
51 / 2004 


52 / 2004 


54 /2004 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(1) | 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 

( 2) 
55 /2004 
56/2004 


58/ 2004 


59/2004 


60/ 2004 


தமிழ்நாடு அரசு அலுவலர் குடியிருப்போர் நலச் சங்கம் . 
அவலூர்பேட்டை நேரு இளைஞர் நற்பணி மன்றம் . 
கீழ்பூதேரி கிராம கல்லுடைக்கும் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் மேம்பாட்டுச் சங்கம் . 
திருவக்கரை கிராம கல்லுடைக்கும் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் மேம்பாட்டுச் சங்கம் . 
சொக்கந்தாங்கல் கிராம கல்லுடைக்கும் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் மேம்பாட்டுச் 

சங்கம் . 
Blessing Village Pastors Fellow ship Society. 
லேடிஸ் பியூட்டிஷியன் அசோசியேசன் . 
ஸ்ரீ அரவிந்தர் சமூக சேவை சங்கம் . 
இந்திரா பேருந்து நிலையம் மற்றும் டைவர்ஷன் ரோடு கடைக்காரர்கள் சங்கம் . 
Agathiyur Social Welfare Association (ASWA). 
இன்டஸ்டிரியல் அசோசியேசன் . 


62 / 2004 


63/ 2004 


64 /2004 
65 /2004 


66 /2004 
67 /2004 


திண்டிவனம் , 
2010 , செப்டம்பர் 20 . 


இரா . சந்திரசேகரன் , 
மாவட்டப் பதிவாளர் (நிர் ) மற்றும் 

சங்கங்களின் பதிவாளர் . 


1975 - ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44( 2) - ன்கீழான அறிவிக்கை 

(ந.க . எண் . 2137/ ஆ2/2009.) 
1975 - ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் பிரிவு 16(3)(பி ) - ன்கீழ் சமர்ப்பிக்க வேண்டிய 
அறிக்கைகள் தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கு மேலாக இணைப்பில் காணும் சங்கங்கள் சமர்ப்பிக்கவில்லை . எனவே அறிவிக்கை 
சமர்ப்பிக்காத சங்கங்கள் பட்டியல் அரசிதழில் வெளியிட்டு வெளியான நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் 
பெறப்படவில்லை எனில் சங்கப் பதிவேட்டில் பெயர் நீக்கப்பெறும் என அறிவிக்கப்படுகிறது : 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை 
எண் 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 


17 / 2006 


18/ 2006 


19/ 2006 


20 / 2006 


21 / 2006 


அப்துல்கலாம் ஆண்கள் சுயஉதவி நலச் சங்கம் , தொரவி கிராமம் , விழுப்புரம் வட்டம் , 

விழுப்புரம் மாவட்டம் . 
Mercy Home , 4/ 439 , VGP Nagar ( West ), Vazhudureddy , Villupuram District . 
காரணை நேரு இளைஞர் நற்பணி மன்றம் , காரனண , அஞ்சல் , முகையூர் வழி , 

திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
இலஞ்சம் கொடுக்க மறுப்போர் சங்கம் , எண் 48 , மெயின்ரோடு , 

விக்கிரவாண்டி - 605 652 . 
ஸ்ரீஅன்னை உடல் ஊனமுற்றோர் மற்றும் கிராமப்புற பெண்கள் முன்னேற்ற சங்கம் , 
எண் 35 /10 , வடக்கு தெரு , விழுப்புரம் . 
ஜி . கே . மூப்பனார் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நலச் சங்கம் , அய்யூர் அகரம் , 

விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
கஞ்சனூர் ஏரி பாசனதாரர்கள் வியாபாரிகள் சங்கம் , கஞ்சனூர் கிராமம் , கஞ்சனூர் 

அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
திருவாமாத்தூர் ஏரி நீரினைப் பயன்படுத்துவோர் நலச் சங்கம் , திருவாமாத்தூர் கிராமம் , 

விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
ராஜ்ஸ்ரீ சுகர்ஸ் & கெமிக்கல்ஸ் டிராக்டர் ஓட்டுனர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் , 

முடியம்பாக்கம் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
DTP - VI -1 (T - Sup.) ( 40 ) - 2 


22/ 2006 


23/ 2006 


24 /2006 ) 


27 / 2006 


DTP - VI -1 (T - Sup .) ( 40) - 2 


வரிசை 
எண் 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


28 /2006 


29/ 2006 


30/ 2006 


District Health Society , No . 54A , Hospital Road , TAHDCO Building || Floor , 

Villupuram . 
கர்மவீரர் காமராஜர் அனைத்து வானக ஓட்டுநர்கள் நலச் சங்கம் , திருவண்ணாமலை 

மெயின்ரோடு , கண்டாச்சிபுரம் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
பாரதி குடியிருப்போர் பகுதி நலச் சங்கம் , V : 7/ 317 /1 , ஸ்ரீசபரி நகர் , வழுதரெட்டி , 

கண்டமானடி அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
ராஜீவ் காந்தி நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , எண் . 42, ராஜீவ்காந்தி நகர் , வி .மருதூர் , 

விழுப்புரம் டவுன் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
விழுப்புரம் நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலச் சங்கம் , விழுப்புரம் நகராட்சி வளாகம் , 

விழுப்புரம் . 


31 / 2006 


32/ 2006 


33 /2006 


34/ 2006 


36 / 2006 


நுகர்வோர் பாதுகாப்பு குழுமம் , எண் 25 , வண்டிமேடு , விழுப்புரம் . 
விழுப்புரம் நகர மினி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுனர்கள் சங்கம் , 56 , ஆஸ்பிட்டல் 

ரோடு , ஜி . எச் எதிரில் , விழுப்புரம் டவுன் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
மகாகவி பாரதியார் ஆட்டோ ஓட்டுநர் முன்னேற்ற சங்கம் , ஆஸ்பத்திரி ரோடு , சிறப்பு 

ஊராட்சி மன்றம் அருகில் , திருக்கோவிலூர் . 
மீனாட்சி நகர் குடியிருப்போர் சங்கம் , 54 , மீனாட்சி நகர் , ரெங்கநாதன் சாலை , 
விழுப்புரம் - 605 602 , விழுப்புரம் வட்டம் . 


41/ 2006 


42/ 2006 


Social Economic Awareness and Shining Organisation, GandhiNagar, Siruvanthadu 

Post , Villupuram ( Taluk ) , Villupuram District . 


43/ 2006 


45 / 2006 


46 / 2006 


47 / 2006 


48 /2006 


விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் , எண் 11 , கலைஞர் கருணாநிதி நகர் , சாலாமேடு , 

விழுப்புரம் . 
பாப்பா சமூக சேவை சங்கம் , எண் . 6 , வள்ளலார் நகர் , சாலாமேடு , விழுப்புரம் . 
Salamedu J.J. Nagar, Kudisaivazh Makkal Kudiyiruppu Nala Sangam , Salamedu, 

Villupuram Taluk and District. 
விழுப்புரம் சுதாகர் நகர் மற்றும் அதை சூழ்ந்துள்ள நகர்கள் குடியிருப்போர் நலச் சங்கம் , 

354 , சுதாகர் நகர் பிரதான சாலை , சுதாகர் நகர் , விழுப்புரம் . 
திருக்கோவிலூர் இரண்டு சக்கர மோட்டார் வாகனம் பழுது பார்ப்போர் நலச் சங்கம் , 

23 , வடக்கு வீதி , திருக்கோவிலூர் , திருக்கோவிலூர் வட்டம் . 
காரணை காலனி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்றம் , காரணை 

அஞ்சல் , முகையூர் வழி , திருக்கோவிலூர் அஞ்சல் , விழுப்புரம் மாவட்டம் . 
செந்தமிழ் உடல் ஊனமுற்றோர் நலச் சங்கம் , 63, மகாகவி பாரதி நகர் , சாலை அகரம் , 

கோலியனூர் அஞ்சல் , விழுப்புரம் மாவட்டம் . 
கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , சித்தலப்பட்டு , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் 

மாவட்டம் . 


50/ 2006 


51/ 2006 


52/2006 


53/ 2006 


55 / 2006 


விழுப்புரம் நகர மினிலோடு வேன் ஓட்டுனர்கள் மற்றும் உரிமையாளர்கள் முன்னேற்ற 

சங்கம் , பழைய பேருந்து நிலையம் , நேருஜி ரோடு , விழுப்புரம் டவுன் , விழுப்புரம் 

வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
மதுரப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் , மதுரப்பாக்கம் கிராமம் 

மற்றும் அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
" Sanitation Action and Widows Empowerment (Sawe)", V . Nallalam Village and 

Post, Periyathachure (S . O ) , Tindivanam Taluk , Villupuram District . 
விழுப்புரம் நகர மீன் வியாபாரிகள் சங்கம் , எண் 2 /40 , சிவன்படை வீதி , விழுப்புரம் . 


56/ 2006 


57 / 2006 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 


( 3 ) 


59/ 2006 


60/2006 


62/ 2006 


63 /2006 


66/ 2006 


67 / 2006 


68 / 2006 


69/ 2006 


70/ 2006 


01/2007 
02/ 2007 
04/ 2007 


பொய்யப்பாக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்றம் , 2/ 40 , முருகன் 

கோவில் தெரு , பொய்யப்பாக்கம் . 
மண் வினைஞர் நல சங்கம் , பள்ளித் தென்னல் மற்றும் அஞ்சல் , கண்டமங்கலம் 

ஒன்றியம் , விழுப்புரம் வட்டம் . 
கிராமிய கல்வி மற்றும் சமூக நல வளர்ச்சிக்கான கூட்டமைப்பு , 1/125A , கடைவீதி , 
( ஸ்ரீராஜலட்சுமி பட்டு சென்டர் மேல்மாடி ) சிறுவந்தாடு , மோட்சகுளம் அஞ்சல் , 
விழுப்புரம் வட்டம் மற்றும் மாவட்டம் , அஞ்சல் கு .எண் . 605 105 . 
கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் சங்கம் , திருவெண்ணைநல்லூர் & திருநாவலூர் 

ஒன்றியம் , எரளூர் கிராமம் , ஏனாதிமங்கலம் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் , 
விழுப்புரம் மாவட்டம் . 
தமிழ்நாடு வீட்டுவசதிவாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் , கீழ்பெரும்பாக்கம் , விழுப்புரம் . 
The Global Thondu Niruvanam ( Centre for Rural Development), Pakkam Koot 

Road , Mandagapet Road , Mandagapet Post , Villupuram Taluk & District 
Tamil Nadu - 605 106 . 
பிரதோஷ பேரவை , எண் . 8 , திரு. வி .க . வீதி , விழுப்புரம் - 605 602 . 
காமராஜர் சமூகசேவை சங்கம் , இருவேல்பட்டு & அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
Woman Rights and Empowerment , Thoravi , Mundiyampakkam (Via) , Tamil Nadu , 

India. 
தமிழ்நாடு கலை ஆசிரியர்கள் கழகம், 77/54, வரதப்பநாயக்கன் தோப்பு , விழுப்புரம் . 
Friends Social Welfare Society , 26ஏ , ஆஸ்பிட்டல் ரோடு , விழுப்புரம் . 
அரசு வேலைவாய்ப்பற்ற இளைஞர் நலன் மற்றும் அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு 

அமைப்பு சங்கம் , எண் . 42 , முத்தமிழ் நகர் , கே . கே . ரோடு , தமிழகம் இல்லம் , 
விழுப்புரம் . 
ஸ்ரீதிருமலை தோட்டக்கலை ஆண்கள் சுய உதவிக் குழு , தொரவி கிராமம் , விழுப்புரம் 

வட்டம் . 
சட்டி சாமியார் என்ற உறிலஉறி மாணிக்க சுவாமிகள் வழிபாட்டு மன்றம் , மேட்டுத்தெரு , 

ஏனாதிமங்கலம் போஸ்ட் , பேரங்கியூர் வழி , திருக்கோவிலூர் தாலுக்கா , விழுப்புரம் 
மாவட்டம் . 
அண்ண ல் அம்பேத்கர் நகர லாரி சுமைத் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் , எண் . 56 , 

ஆஸ்பிட்டல் ரோடு , அரசு மருத்துவமனை எதிரில் , விழுப்பும் நகரம் & மாவட்டம் . 
ராகுல் காந்தி பொதுநல சேவை சங்கம் , 138 , வாசு நகர் , முத்துதோப்பு , விழுப்புரம் . 
Faith Social Welfare Organisation 16 , Alamelupuram , Mambalapattu Road , 

Villupuram- 605 602 . 
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆண்கள் சுய உதவிக் குழு , வேலியம்பாக்கம் , வேலியம்பாக்கம் , 

கண்டமானடி அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
அட்வகேட்ஸ் அசோசியேஷன் - விழுப்புரம் , ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாளகம் , விழுப்புரம் . 
தமிழ்நாடு கிராம அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு பெற்றோர் நலச் 

சங்கம் , 13/ 34 , வாணமாமலை தெரு , திருக்கோவிலூர் . 
விழுப்புரம் மாவட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்கள் முன்னேற்ற சங்கம் , எண் . 131 , ஏ. டி. ஏல் . 

வினோத் பஜார் , விழுப்புரம் . 
விழுப்புரம் கமலா கண்ணப்பன் நகர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , எண் . 8 , வேலுப்பிள்ளை 

தெரு , கமலா கண்ணப்பன் நகர் , மாம்பழப்பட்டு ரோடு . 
விழுப்புரம் மாவட்ட ரெயின்போ கட்டுமான அனைத்து தொழிலாளர் நலச் சங்கம் , 

எண் . 65 , நாப்பாளையத் தெரு , விழுப்புரம் . 


05 /2007 


08/2007 


10 /2007 


13/ 2007 
14/2007 


16 /2007 


17 / 2007 


20/ 2007 


21/2007 


23/ 2007 


24/ 2007 


வரிசை 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கப்பதிவு 
எண் / ஆண்டு 


எண் 


( 2) 


( 3 ) | 


25/ 2007 


26/2007 


தமிழ்நாடு , புதுச்சேரி மாநில எர்த் மூவர்ன் ஆப்ரேட்டர்கள் நலச் சங்கம் , பிள்ளையார்கோயில் 

தெரு , காலேஜ் நகர் , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத் துறை 

கல்வி விடுதி பணியாளர் நல சங்கம் , அரகண்டநல்லூர் , திருக்கோவிலூர் வட்டம் , 
விழுப்புரம் வட்டம் . 
Appanandhal Village Forest Council, Appanandhal Village , Pilramattu Post, 

Thirukovilur Taluk , Villupuram District . 


28 / 2007 


விழுப்புரம் , 
2010 செப்டம்பர் 17 . 


அருள் சாமி , 
மாவட்டப் பதிவாளர் ( நி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


